﻿283.நீங்கள் பயணத்தில் இருந்து, எழுத்தரும் உங்களுக்குக் கிடைக்காவிட்டால் அடைமானப் பொருளைப் பெற்றுக்கொள்ள வேண்டும்.உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பினால், நம்பப்பட்டவர் தமது பொறுப்பை நிறைவேற்றட்டும்.மேலும், அவர் தமது இறைவனான அல்லாஹ் வை அஞ்சிக்கொள்ளட்டும்.நீங்கள் சாட்சியத்தை மறைத்துவிடாதீர்கள்.யார் சாட்சியத்தை மறைக்கிறாரோ, அவரது உள்ளம் நிச்சயமாகக் குற்றமிழைக்கிறது.நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ்  நன்கறிந்தவன்.
------------------------------------------------------------------------------
(கடன் ஒப்பந்தத்தை எழுத முடியாத சூழ்நிலை ஏற்படும்போது கடனுக்கு உத்திரவாதமாகக் கடன் கொடுப்பவர் கடனாளியிடமிருந்து அடைமானப் பொருளைப் பெற வேண்டும் என அல்லாஹ்  இந்த வசனத்தில் வழிகாட்டியுள்ளான்.)
அல்லாஹ்  கூறுகின்றான்: நீங்கள் பயணத்தில் இருந்தால் -அதாவது நீங்கள் பயணம் செய்யும்போது குறிப்பிட்ட தவணை முறையில் கடன் ஒப்பந்தம் செய்வதாக இருந்தால்- எழுத்தரும் பயணத்தின்போது கிடைக்காவிட்டால் -அதாவது உங்களுக்கு எழுதித் தரக்கூடிய எழுத்தரும் உங்களுக்குக் கிடைக்காவிட்டால்- இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: எழுத்தர் கிடைக்கப்பெற்று எழுதுவதற்கான காகிதம், அல்லது மை, அல்லது எழுதுகோல் கிடைக்காவிட்டாலும்- அடைமானப் பொருளைப் பெற்றுக்கொள்ள வேண்டும்.-அதாவது எழுதுவதற்குப் பதிலாக (கடனுக்கு உத்திரவாதம் அளிக்கும் வகையில்) கடன் கொடுப்பவரிடம் அடைமானப் பொருள் ஒப்படைக்கப்பட வேண்டும்.

அடைமானம் 
------------------
இந்த வசனத்தில் "அடைமானப் பொருளைப் பெற்றுக்கொள்ள வேண்டும்" என்பதைக் குறிக்க "ஃப ரிஹானுன் மக்பூளா" எனும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது.இதற்குக் "கைப்பற்றப்பட்ட அடைமானப் பொருள்" என்று அர்த்தம்.
இதை ஆதாரமாகக்கொண்டு, (கடன் கொடுப்பவரோ அல்லது அவர் சார்பாக மற்றொருவரோ) அடைமானப் பொருளைக் கைப்பற்றுதல் அவசியம் என்று ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் உள்ளிட்ட பெரும்பாலான அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர்.
வேறுசிலர், இதையே ஆதாரமாகக் கொண்டு, "அடைமானப் பொருள் கடன் கொடுப்பவரின் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும்.(மற்ற எவரிடமும் கொடுக்கக் கூடாது)" என்று கூறியுள்ளனர்.ஓர் அறிவிப்பின்படி, இமாம் அஹ் மத் (ரஹ் ) அவர்களும் மற்றச் சிலரும் இக்கருத்தையே தெரிவித்துள்ளனர்.
சிலர் இவ்வசனத்தின் மூலம், அடைமானம் வைப்பது பயணத்தில் மட்டுமே செல்லும் என்று கூறுகின்றனர்.முஜாஹித் (ரஹ் ) போன்றோரின் கருத்தும் இதுதான்.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இறந்தபோது, அவர்களுடைய குடும்பத்தாரின் உணவுக்காகத் தமது இரும்புக் கவசத்தை முப்பது "ஸாஉ" வாற்கோதுமைக்குப் பகரமாக ஒரு யூதரிடம் அடைமானம் வைத்திருந்தார்கள்.
அடுத்து "உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தமது பொறுப்பை நிறைவேற்றட்டும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.இது, இதற்கு முன்வந்த (ஒப்பந்தம் செய்யும்போது ஒப்பந்தத்தை எழுத வேண்டும்; சாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற) சட்டத்தை மாற்றிவிட்டது என அபூசயீத் அல்குத்ரீ (ரலி) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.ஷஅபீ (ரஹ் ) அவர்கள், "ஒருவர் மற்றவரை நம்பும்போது எழுதாமலோ, சாட்சியை ஏற்படுத்தாமலோ இருப்பதால் குற்றமில்லை" என்று விளக்கமளித்தார்கள்.
(அவ்வாறு ஒப்பந்தத்தை எழுதாமலும், சாட்சியை ஏற்படுத்தாமலும் ஒருவரை நம்பிக் கடன் கொடுக்கும்போது) கடன் வாங்கியவர் அல்லாஹ் வை அஞ்சி, அந்தக் கடனை உரிய நேரத்தில் செலுத்திவிட வேண்டும்.இதை உணர்த்தும் வகையிலேயே, "மேலும், அவர் தம் இறைவனான அல்லாஹ் வை அஞ்சிக்கொள்ளட்டும்" என்று அல்லாஹ்  தெரிவித்துள்ளான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (கடன் வாங்கியவரின்) கையானது, வாங்கிய கடனைத் திருப்பிக் கொடுக்கும்வரை அதன் பொறுப்பைச் சுமக்க வேண்டும்.

சாட்சியத்தை மறைக்காதீர் 
---------------------------
அதன் பின் அல்லாஹ்  கூறுகின்றான்: "சாட்சியத்தை நீங்கள் மறைத்துவிடாதீர்கள்".அதாவது சாட்சியத்தை நீங்கள் மறைத்து, அல்லது மோசடி செய்து (பொய்)சாட்சியமளிக்காதீர்கள்.இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: பொய்ச் சாட்சியம் பெரும் பாவங்களில் ஒன்றாகும்.சாட்சியத்தை மறைப்பதும் அவ்வாறே (பெரும் பாவங்களில் ஒன்றாகும்).
எனவேதான், அல்லாஹ்  "யார் சாட்சியத்தை மறைக்கிறாரோ அவரது உள்ளம் நிச்சயமாக குற்றமிழைக்கிறது" என்று இங்கு கூறியுள்ளான்.அதாவது அவரது மனம் பாவப்பட்ட மனமாகும் என்று சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
வேறு வசனங்களில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அல்லாஹ் வின் சாட்சியத்தை நாங்கள் மறைக்கமாட்டோம்.அப்போது நாங்கள் குற்றவாளிகளாவோம் என்று அவ்விருவரும் சத்தியம் செய்ய வேண்டும்.(5:106)
"இறைநம்பிக்கை கொண்டோரே! உங்களுக்கோ, பெற்றோருக்கோ, உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் வுக்காகச் சாட்சியமளிப்பவர்களாகவும் ஆகிவிடுங்கள்.(நீங்கள் யாருக்காகச் சாட்சியமளிக்கின்றீர்கயோ) அவர் செல்வராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அவ்விருவருக்கும் (அவர்கள் நலனில் அக்கறை காட்ட உங்களைவிட) அல்லாஹ் வே மிகவும் தகுதியானவன்.எனவே, நீதி வழங்கும்போது மன இச்சையைப் பின்பற்றாதீர்கள்.நீங்கள் (சாட்சியத்தைப்) புரட்டினாலோ புறக்கணித்தாலோ நிச்சயமாக அல்லாஹ்  நீங்கள் செய்கின்றவற்றை நன்கறிபவனாக இருக்கின்றான்".(4:135)
இவ்வாறே இங்கும் "சாட்சியத்தை நீங்கள் மறைத்துவிடாதீர்கள்.(அவ்வாறு) யாரேனும் சாட்சியத்தை மறைத்தால் அவரது உள்ளம் நிச்சயமாகக் குற்றமிழைக்கிறது.நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ்  நன்கறிந்தவன்" என அல்லாஹ்  கூறியுள்ளான்.
